“House Churches” (TAMIL) “வீட்டுச்‌ சபைகள்‌” 


R. ஸ்டான்லி (23 மார்ச்‌ 2020) 
திருமறைப்‌ போதகராய்‌ மாறிய ஒரு கட்டிடப்‌ பொறியியலர்‌ 


மக்கள்‌ சுய ஊரடங்கு (People's போ£2ம) தினமாக 2020 மார்ச்‌ 22 ஞாயிற்றுக்கிழமையை 
அனுசரிக்கவேண்டுமென்று மார்ச்‌ 19 அன்று கரோனா நச்சுக்கிருமி குறித்து இந்தியப்‌ பிரதமர்‌ 
நாட்டினருக்கு அளித்த உரையில்‌ குறிப்பிட்டதைத்‌ தொடர்ந்து ஞாயிறு ஆராதனைகளும்‌ சபைக்‌ 
கூடுகைகளும்‌ அன்றையத்‌ தினத்தில்‌ ரத்து செய்யப்பட்டிருப்பது இந்தியாவெங்குமுள்ள 
கிறிஸ்தவர்களைக்‌ கவலைக்குள்ளாக்கியுள்ளது. திருமறைச்‌ சரித்திரம்‌ மற்றும்‌ திருச்சபைச்‌ 
சரித்திரத்தை ஓரளவு புரிந்துள்ள நான்‌ பிரதமரது ஆலோசனைகளை வரவேற்கிறேன்‌. எருசலேமில்‌ 
தேவாலயத்தைத்‌ “'திரும்பக்கட்ட'” யூதருக்கு ஆதரவாயிருந்த, 6ஆம்‌ நூற்றாண்டின்‌ பாரசீக 
மன்னராகிய, மகா பெரிய கோரேசை நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌ (ஏசா 44:28). அவரைக்‌ கர்த்தர்‌ 
நான்‌ ““அபிஷேகம்பண்ணினவர்‌'' என்றும்‌ அழைக்கிறார்‌ (45:1). “வீட்டுச்‌ சபைகள்‌” 
ஆதிச்சபையின்‌ பாணியில்‌ திரும்பவும்‌ உருவாகி இயங்கிட நமது பிரதமரது அறிவிப்பு வழிவகுக்கும்‌ 
என்பது எனது நம்பிக்கை. 


எருசலேமிலிருந்த வீட்டுச்‌ சபைகளில்‌ ஆராதித்தலும்‌ அப்பம்‌ பிட்குதலும்‌ மட்டுமல்ல, 
உபதேசித்தலும்‌ பிரசங்கித்தலும்‌ இடம்பெற்றிருந்தன (அப்‌ 2:46,47அ ;5:42). திருச்சபையைப்‌ 
பாழாக்கச்‌ சவுல்‌ ““வீடுகளுக்குள்‌'' நுழையவேண்டியதிருந்தது (8:3). சிறையிலிருந்து பேதுரு 
விடுவிக்கப்படுவதற்காக மரியாளின்‌ ““வீட்டில்‌” சபையார்‌ ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தனர்‌ 
(12:5,12). பிரிஸ்கில்லாள்‌-ஆக்கில்லா தம்பதியரின்‌ 'வீட்டில்‌'' உயிருள்ளதொரு சபை 
கூடிவந்துகொண்டிருந்தது (ரோ 16:3-5; 1 கொரி 16:19). ரோம்‌ நகரிலுள்ள பல வீட்டுச்‌ சபைகளில்‌ 
இது ஒன்று. பிலேமோனது “வீட்டில்‌” ஒரு சபை கூடிவந்தது (பிலே 1,2). நிம்பா என்பவரது 
“வீட்டிலும்‌” ஒரு சபை கூடிவந்தது (கொலோ 4:15). ஒரே நகரில்‌ இயங்கி வந்த பல வீட்டுச்‌ 
சபைகள்‌ “மூப்பர்கள்‌ தலைமையில்‌ தங்களுக்குள்‌ ஆவிக்குரிய இணைப்பை 
ஏற்படுத்திக்கொண்டன (அப்‌ 20:17; தீத்து 1:5). கொரிந்து சபை, எபேசு சபை, பிலதெல்பியா 
சபை என்றெல்லாம்‌ வாசிக்கிறோம்‌ அல்லவா? 


வீட்டுச்‌ சபைகள்‌ திரும்பவும்‌ உருவெடுப்பது கீழ்வரும்‌ உன்னத நன்மைகளைப்‌ பிறப்பிக்கும்‌ -- 


(1) கேட்கிறவர்களாகவும்‌ பார்க்கிறவர்களாகவும்‌ நேயர்களாய்‌ மட்டும்‌ இருக்கும்‌ விசுவாசிகள்‌ 
சங்கீதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ ஞானப்பாட்டுகளினாலும்‌ “ஒருவருக்கொருவர்‌” புத்தி 
சொல்லி ஊழியம்‌ செய்ய ஏதுவுண்டாகும்‌ (எபே 5:19; கொலோ 3:16). இந்தச்‌ சமதளப்‌ பரிமாணம்‌ 
(horizontal dimension) நமது சபை ஆராதனைகளில்‌ உண்டோ? சபைகூடிவருதலின்‌ ஒரு முக்கிய 
நோக்கம்‌ “ஒருவரையொருவர்‌” கவனிக்கவும்‌ “ஒருவருக்கொருவர்‌” புத்தி சொல்லவும்தானே? (எபி 
10:24,25; மல்‌ 3:16). வாழ்த்துதல்‌ மட்டும்‌ சொல்லிக்‌ கைகுலுக்கிவிட்டால்‌ போதுமா? 


(2) ஒவ்வொரு விசுவாசியும்‌ பரிசுத்த ஆவியினால்‌ வரமளிக்கப்பட்டிருக்கிறார்‌ (1 கொரி 12:7-11; 
ரோ 12:4-8; 1 பேது 4:10,11). வரம்‌ பெறாத உறுப்பினர்‌ கிறிஸ்துவின்‌ உடலாம்‌ திருச்சபையில்‌ 
கிடையவே கிடையாது. அதிக எண்ணிக்கையுள்ள கூடுகைகளில்‌ தனி நபர்கள்‌ தங்கள்‌ வரங்களை 
விடுதலையோடும்‌ நிறைவாகவும்‌ வெளிப்படுத்த முடிவதில்லை. ஒவ்வொரு விசுவாசியும்‌ தனது 
வரத்தைப்‌ பயன்படுத்தி, வரங்களின்‌ பயன்பாட்டில்‌ தேறுவதற்கு வீட்டுச்‌ சபைகள்‌ சாதகமாக 
அமைகின்றன (1 கொரி 14:26; 13:11). புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌ 
கிடையாது என்பதால்‌, வாரத்தின்‌ எந்த நாளிலும்‌, வாரத்தில்‌ எத்தனை தடவை வேண்டுமானாலும்‌, 
வீட்டுச்‌ சபைகள்‌ கூடிவரலாம்‌ (ரோ 14:5,6; கொலோ 2:16,17; அப்‌ 2:46,47). 
(3) வீட்டுச்‌ சபைகள்‌ எனும்‌ அமைப்பில்‌ புதிய தலைவர்கள்‌ பலர்‌ எழும்புவர்‌. அனைத்து 
விசுவாசிகளின்‌ ஆசாரியத்துவம்‌ (Priesthood of al! Believers) என்பது புதிய ஏற்பாட்டின்‌ ஓர்‌ அடிப்படை 
உபதேசம்‌ (1 பேது 2:4-5,9-10; வெளி 1:6; 5:9-10). இது இன்று எழுத்தளவில்தான்‌ இருக்கிறது, 
ல்‌ 


ல்‌ 

நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 16ஆம்‌ நூற்றாண்டின்‌ திருச்சபை சீர்திருத்தத்தில்‌ (Protestant 
Reformation) வலியுறுத்தப்பட்ட சத்தியங்களில்‌ ஒன்றாகிய இது இன்னும்‌ முழுமையாய்‌ அமுலுக்கு 
வரவில்லை. பாதிரியார்‌-சபையார்‌ (0௪-டஷ்‌_) என்று நிலவும்‌ வேறுபாடு சபை ஆரோக்கியத்திற்குக்‌ 
கேடுதான்‌ விளைவிக்கும்‌. கிறிஸ்துவின்‌ சபையில்‌ பட்டம்‌, பதவி எனும்‌ வரிசைகளுக்கெல்லாம்‌ 
(hierarchy) இடமே கிடையாது. அவரது உடலின்‌ அவயவங்களானவர்கள்‌ எங்கெல்லாம்‌ அவரது 
பெயரால்‌ கூடிவருகிறார்களோ அங்கெல்லாம்‌ அவர்‌ தலைவராக அவர்கள்‌ நடுவில்‌ இருக்கிறார்‌ (மத்‌ 
18:20; யோ 4:20-24). சடங்கு வெறி (ரில) மற்றும்‌ ஆச்சாரப்‌ பைத்தியம்‌ (௦௦418) 
போன்றவை எல்லாம்‌ பழைய உடன்படிக்கையைச்‌ சார்ந்தவை. இவற்றிற்கெல்லாம்‌ சாவு மணி 
அடித்துவிட்டது சிலுவை (கொலோ 2:14-17). புதிய துருத்தியில்தான்‌ புதிய ரசம்‌ 
வைக்கப்படவேண்டும்‌ (மத்‌ 9:17). 


(4) வீட்டுச்‌ சபைகள்‌ தங்களது அயலகத்தில்‌ ஏற்படுத்திய தாக்கமே ஆதிச்சபையின்‌ அமோக 
வளர்ச்சியின்‌ இரகசியம்‌ (அப்‌ 2:46,47). ஓர்‌ ஆலயக்‌ கட்டிடத்திற்குள்‌ வர யோசிக்கும்‌ 
கிறிஸ்தவரல்லாதவர்‌ தங்களது அயலகத்தார்‌ ஒருவரது வீட்டுக்‌ கூடுகையில்‌ கலந்துகொள்ளத்‌ 
தயங்கமாட்டார்‌. 1 கொரிந்தியர்‌ 14:24 மற்றும்‌ அப்போஸ்தலர்‌ 17:5-9 ஆகிய வசனப்‌ பகுதிகள்‌ 
இவ்விதச்‌ சாத்தியக்கூற்றைக்‌ குறிப்பிடுவதாய்த்‌ தெரிகின்றன. வீட்டுச்‌ சபைகள்‌ தீவிரமாய்ச்‌ 
செயல்பட்டுவந்ததாலேயே திருச்சபை வெடித்துக்‌ கிளம்பி வளர்ந்ததைக்‌ கம்யூனிச நாடுகள்‌ 
கட்டுப்படுத்த முடியவில்லை. 


(5) ஒருவரோடொருவர்‌ உரையாடித்‌ திருவசன ஆராய்ச்சி செய்வது வீட்டுச்‌ சபைக்கூடுகைகளில்‌ 
அதிகம்‌ சாத்தியமாகும்‌. பெரோயா நகர்‌ விசுவாசிகள்‌ இதற்கோர்‌ எடுத்துக்காட்டு (அப்‌ 17:11). இது 
அயலகத்திலுள்ள பிரமுகர்களையும்‌ கவர்ந்து அவர்களைக்‌ கிறிஸ்துவின்‌ சீடராக்க வழிவகுக்கும்‌ 
(வச 12). ஒரு சில கிறிஸ்தவக்‌ குடும்பங்கள்‌ தாங்கள்‌ குடியிருக்கும்‌ பகுதியில்‌ தேவனை 
ஆராதிக்கவும்‌ (1/0), திருவசனத்தைத்‌ தியானிக்கவும்‌ (1//010-5(ப 0), சாட்சி பகரவும்‌ (Witness) 
கூடிவரும்போது, சபைப்பிரிவுப்‌ பாகுபாட்டுச்‌ சுவர்களைத்‌ தகர்க்கும்‌ வீட்டுச்‌ சபையாய்‌ அது 
மாறிவிடுகிறது. 133ஆம்‌ சங்கீதத்தின்‌ ஆசீர்வாதங்கள்‌ அவர்களுடையவையாகும்‌. கேட்கிற 
வர்களாகவும்‌ பார்க்கிறவர்களாகவும்‌ மட்டுமே இருக்கும்‌ கிறிஸ்தவர்கள்‌ செயல்படுகிறவர்களாக 
மாறமுடியாதபடித்‌ தொலைக்காட்சிச்‌ சபை ஆராதனைகள்‌ (06 Church Services) அவர்களை இன்னும்‌ 
முடமாக்கும்‌. 


(6) கிறிஸ்தவர்கள்‌ துன்புறுத்தப்படுதலும்‌ ஆலயக்‌ கட்டிடங்கள்‌ இடிக்கப்படுதலும்‌ இந்தியாவில்‌ 
பெருகிக்கொண்டேயிருக்கின்றன. பெரும்பாலும்‌ தங்கள்‌ அயலகத்தாரின்‌ நல்லாதரவுடன்‌ 
செயல்படும்‌ வீட்டுச்‌ சபைகளைத்‌ தடுப்பதைவிட ஓர்‌ ஆலயக்‌ கட்டிடத்தைத்‌ தகர்ப்பது 
சுவிசேஷத்தின்‌ எதிரிகளுக்குச்‌ சுலபம்‌ (அப்‌ 2:46,47). “வீட்டு ஜெபக்குழு'” (Home Cel) என்ற 
பெயர்‌ “வீட்டுச்‌ சபை'' (House ரோயள்‌) என்பதற்குச்‌ சிறந்த மாற்று அல்ல. ஆலயக்‌ கட்டிடங்களுக்கு 
நான்‌ எதிரானவன்‌ அல்ல; ஆனால்‌ 5000 பேர்‌ கூடக்கூடிய ஒரே கட்டிடத்தைவிட தலா 500 பேர்‌ 
உட்காரக்கூடிய பத்து கட்டிடங்களே இந்தியா போன்ற நாட்டில்‌ பாதுகாப்பானது. மட்டுமல்ல, 
மேய்ப்பு மற்றும்‌ போதிப்பு ஆகிய வரங்களுடன்‌ (18510௮) a௦ Teaching 45) பத்து தலைவர்களாவது 
உருவாக இது வழிவகுக்கும்‌. “செங்கற்கள்தான்‌ நம்மைக்‌ கொன்றன” (165 bricks which killed us!) 
என்பது சபைச்‌ சரித்திராசிரியர்‌ ஒருவரது கூற்று. 

(7) பழகிப்போனவற்றில்‌ மாற்றங்களை ஏற்பது சிரமம்தான்‌; ஆனாலும்‌ நாம்‌ ஏங்கி நிற்கும்‌ 
“இன்னொரு எழுப்புதல்‌” (Aா௦ther Revival) வருவதற்கு வீட்டுச்‌ சபைகள்‌ காரணமாய்‌ அமையும்‌ 


என்பது எனது ஆழ்ந்த கருத்து (சங்‌ 85:6). கிறிஸ்துவின்‌ மறுவருகைக்கு இதுவே நமது முடிவான 
ஆயத்தமாயிருக்கும்‌ (அப்‌ 3:19-21). “ஆமென்‌, கர்த்தராகிய இயேசுவே, வாரும்‌!” 





R. STANLEY, 13 CHURCH COLONY, VELLORE 632 006, TAMILNADU, INDIA 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 
<StanleyOnBible@hotmail.com>  <Evangeline@StanleyOnBible.com> www. StanleyOnBible.com 


